GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


தமிழ் 


n 


ஈடு 


H 


தமிழ்நாடு அரசிதழ் 

சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 

சென்னை , செவ்வாய்க்கிழமை , மே 10 , 2022 
சித்திரை 27 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி IV— பிரிவு 1 

தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 

பொருளடக்கம் 

எண் . 40 / 2022 - தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக்கழகத் ( திருத்தச் ) சட்டம் .. 

எண் . 41 / 2022 - தமிழ்நாடு நீக்கறவுச் சட்டம் .. 

எண் . 42 / 2022 - தமிழ்நாடு ஊராட்சிகள் ( திருத்தச் ) சட்டம் .. 

எண் . 43 / 2022 - தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு ( திருத்தச் ) சட்டம் 

எண் . 44 / 2022 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 3 ) சட்டம் .. 

எண் . 45 / 2022 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 4 ) சட்டம் .. 

எண் . 46 / 2022 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 5 ) சட்டம் .. 

[ 1 ] 


அர 


ஈ 


வாய்மையே 

No. 271A ) 


சு 


வெல்லும் 


சட்டமுன்வடிவுகள் : 


DTP - Ex - IV - 1 ( 271A ) 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 13.60 Paise 


: 


: 


.. 


பக்கங்கள் 

2-4 

5-12 

13-16 

17-18 

19-25 

26-28 

29-31 


2 


குறுந்தலைப்பு 
மற்றும் தொடக்கம் . 

11 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

2022 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 40/2022 

1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக்கழகச் சட்டத்தினை 
மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மைப் 
பல்கலைக்கழகத் ( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. 1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் தமிழ்நாடு சட்டம் 
11 - ஆம் பிரிவில் , — 

8/1971 . 

( 1 ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் , — 

" " 

( i ) " வேந்தர் " எனும் சொற்றொடருக்காக , “ அரசு ” எனும் 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

வரம்புரையில் , “ வேந்தர் ’ மற்றும் “ அவர் ” எனும் 
சொற்றொடர்களுக்காக , முறையே , “ அரசு ” மற்றும் “ அவர்கள் ” எனும் 
சொற்றொடர்களானவை மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( 2 ) ( 2 ) ஆம் உட்பிரிவில் , ( i ) ஆம் இனத்தில் , “ வேந்தர் ” எனும் 
சொற்றொடருக்காக , “ அரசு ” எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 

( 3 ) ( 2 - D ) ஆம் உட்பிரிவில் , " வேந்தர் " எனும் சொற்றொடருக்காக , 
அவை காணப்படுகின்ற மூன்று இடங்களில் , “ அரசு ” எனும் சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 4 ) ( 3 ) ஆம் உட்பிரிவின் முதலாம் வரம்புரையில் , 

( i ) ( a ) ஆம் கூறில் , “ வேந்தர் ” எனும் சொற்றொடருக்காக , “ அரசு ” 
எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( ii ) ( b ) கூறுக்காக , பின்வரும் கூறானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

“ ( b ) அரசின் கருத்தில் துணைவேந்தரானவர் , இந்தச் சட்டத்தின் 
வகைமுறைகளை மேற்கொள்ள மறுத்தல் அல்லது வேண்டுமென்றே 
செயல்படாமல் இருத்தல் அல்லது அவரிடம் உற்றமைந்துள்ள அதிகாரங்களை 
தவறாகப் பயன்படுத்துதல் அல்லது முறைகேடான நடத்தை அல்லது தவறான 
மேலாண்மை ஒழுங்கின்மையை உள்ளடக்கும் 
பதவியில் 

அல்லது 

அவரது நடத்தை அல்லது துணைவேந்தரானவர் 

தொடர்ந்து இருப்பது பல்கலைக்கழகத்தின் நலனுக்கு தீங்கு 
விளைவிப்பதாக அரசுக்கு தோன்றினால் , அரசானது , பின்வரும் நபர் ஒருவரைக் 
கொண்டு விசாரணை ஒன்றை மேற்கொள்ள ஆணையிடுதல் வேண்டும் , 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

( i ) உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கும் ; அல்லது 

( ii ) அரசு தலைமைச் செயலாளர் படிநிலைக்கு குறையாத அரசு 
அலுவலராக இருக்கிற அல்லது இருந்துள்ள அத்தகைய நபர் , 

அதில் துணைவேந்தருக்கு விளக்கம் ஒன்றை அளிப்பதற்கு வாய்ப்பு ஒன்று 
வழங்கப்படுதல் வேண்டும் . விசாரணை அறிக்கையினை கருத்தில் கொண்டு , 
துணைவேந்தருக்கு விசாரணை அறிக்கையின் நகல் ஒன்று அளிக்கப்பட்டு , 
மற்றும் அதன் மீது அவரது மேல் விளக்கம் , ஏதேனும் இருப்பின் , அதனை , 
அவரை பணிநீக்கம் செய்து ஆணை வெளியிடுவதற்கு முன்பாக , சமர்ப்பிக்க 
கோருதல் வேண்டும் . " ; 

( 5 ) ( 4 ) ஆம் உட்பிரிவிற்காக , பின்வரும் உட்பிரிவானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . அதாவது ; — 

" ( 4 ) துணைவேந்தர் பதவியில் தற்காலிகக் காலியிடம் 
எதுவும் ஏற்படும்போதோ அல்லது துணைவேந்தரின் வருகையின்மை 
காரணத்தினாலோ அல்லது பிற காரணம் எதனினாலோ , அவரது பதவியின் 
அதிகாரங்களைச் செலுத்துவதற்கும் , கடமைகளைப் புரிவதற்கும் துணைவேந்தர் 
இயலாதிருக்கும்போது , மேலாண்மைக் குழுவானது , கூடிய விரைவில் , 
துணைவேந்தரின் அதிகாரங்களைச் செலுத்துவதற்கும் , கடமைகளைப் புரிவதற்கும் 
தேவையான ஏற்பாடுகளைச் செய்தல் வேண்டும் . " . 


3 


4 

தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

நோக்கக் காரண விளக்கவுரை . 

1949 - ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகச் சட்டம் ( சட்ட எண் .50 / 1949 ) மற்றும் 1991 - ஆம் ஆண்டு தெலுங்கானா 
பல்கலைக்கழகச் சட்டத்தில் ( சட்ட எண் .4 / 1991 ) , பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்க , தொடர்பான மாநில 
அரசானது அதிகாரத்தைக் கொண்டுள்ளது . 2000 - ஆம் ஆண்டு கர்நாடகா மாநில பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் படி 
( சட்டம் 29/2001 ) துணைவேந்தரானவர் மாநில அரசின் ஒப்புதலுடன் வேந்தரால் நியமிக்கப்படுதல் வேண்டும் . 

2. மேற்சொன்ன பிற மாநில பல்கலைக்கழக சட்டங்களுக்கு ஏற்ப , தமிழ்நாடு மாநில அரசானது , தமிழ்நாடு வேளாண்மைப் 
பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்க அதிகாரமளிக்கப்படுதல் வேண்டும் என கருதப்படுகிறது . எனவே , அரசானது , 
அந்த நோக்கத்திற்காக , 1971 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக்கழக சட்டத்தை ( தமிழ்நாடு சட்டம் 8/1971 ) 
தக்கவாறு திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 

3. இந்தச் சட்டமுன்வடிவானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 

எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் , 
வேளாண்மை- உழவர் 
நலத்துறை அமைச்சர் . 

தலைமைச் செயலகம் , 
சென்னை , 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 

2022 மே 10 . 


காப்புரை . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

2022 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 41/2022 

குறித்த சில இயற்றுச்சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கானதொரு சட்ட 
முன்வடிவு . 

இணைப்புப் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள பயன்படுத்தப்பட்ட அல்லது 
மற்றபடி வழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கிற அல்லது குறித்த வகையில் மற்றபடி 
வெளிப்படையாக குறித்த வகையில் நீக்கறவு செய்யப்பட்டதன் மூலம் தவிர 
பிறவாறு நடைமுறையில் அற்றுப்போனவையாக இருக்கும் இயற்றுச் சட்டங்கள் 
வெளிப்படையாக மற்றம் குறிப்பாக நீக்கறவு செய்யப்படுதல் வேண்டும் என்பது 
உகந்ததாய் இருப்பதால் ; 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில 
சட்டமன்ற பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீக்கறவுச் சட்டம் என குறுந்தலைப்பு 
வழங்கப்பெறும் . 

2. இணைப்புப் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்றுச் சட்டங்கள் குறித்த சில இயற்றுச் 
ஈங்கிதனால் அதனின் ஐந்தாவது பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள அளாவுகைக்கு 
நீக்கறவு செய்யப்பட்டது . 

சட்டங்களின் 

நீக்கறவு . 

3. இந்தச் சட்டத்தால் நீக்கறவு செய்யப்படும் இயற்றுச் சட்டம் எதுவும் 
பிற இயற்றுச் சட்டம் எதனையும் பாதிக்காது . அதில் நீக்கறவு செய்யப்பட்ட 
இயற்றுச் சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற போதும் சேர்க்கப்பட்டிருக்கிற போதும் 
அல்லது சுட்டப்படும் போதும் ; 

மற்றும் இந்தச் சட்டம் செல்லுந்தன்மையையோ , செல்லாத தன்மையையோ 
அல்லது செயல்திறத்தையோ அல்லது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட 
எதனையும் அல்லது பாதிக்கப்பட்டதை அல்லது உரிமையையோ , உரிமை 
மூலத்தையோ , கடப்பாட்டையோ அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட கடப்பாட்டை 
அதிகப்படியானதையோ அல்லது ஏறப்டுத்தப்பட்டிருப்பதையோ அல்லது தீர்வு 
எதனையும் அல்லது தொடர்பான நடைமுறையை அல்லது பற்று எதனலிருந்தும் 
அல்லது பற்றினை விடுவிப்பதை தண்டம் , உதவியையோ , கடப்பாட்டையையோ , 
கோருதலையோ அல்லது தேவையையோ அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட 
உறுதிமொழியையோ அல்லது நிரூபிக்கப்படும் கடந்தகால செயல் அல்லது 
விசயம் எதனையும் பாதிக்காது . 

கொள்கை எதனையும் அல்லது 
அல்லது சட்டத்தின் ஆட்சியை அல்லது 
ஏற்படுத்தப்பட்ட அதிகார வரம்பை அல்லது அமைவுமுறையோ அல்லது 
வாதுரையின் போதோ , வழக்கத்தையோ அல்லது நடைமுறையையோ அல்லது 
இருந்து வரும் பழக்கவழக்கத்தையோ , வழக்காறையோ , சலுகையையோ , 
தடையையோ , விலக்கையோ , அலுவலகத்தையோ அல்லது பணியமர்த்தத்தையோ 
எவ்வாறிருப்பினும் அவை முறையே எந்த முறையிலும் ஈங்கிதனால் இயற்றுச் 
சட்டத்தில் அல்லது இயற்றுச் சட்டம் எதிலிருந்தும் எந்தமுறையிலும் உறுதி 
செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது ஏற்ப்பளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அதன் 
மூலம் பெறப்பட்டிருக்கலாம் என்றிருக்கிற எதுவும் பாதிக்காத வகையில் இருக்கும் ; 

இயற்றுச் சட்டம் எதுவும் புத்துயிரளித்தல் அல்லது அதிகார வரம்பு 
எதனையும் மீட்டெடுத்தல் அலுவலகம் , பழக்க வழக்கம் , பொறுப்பு , உரிமை , உரிமை 
மூலம் , சலுகை , தடை , விலக்கு , பயன்படுத்துதல் , செய்தொழில் , நடைமுறை 
அல்லது பிற பொருட்பாடு அல்லது தற்பொழுது இல்லாமல் இருக்கும் பொருள் 
அல்லது செல்லாற்றலிலுள்ளவை இந்தச் சட்டத்தால் நீக்கறவு செய்யப்படுவதால் 
பாதிப்பிற்குள்ளாகாது . 


5 


( ) 


6 


வரிசை 
எண் 

( 1 ) 

1 . 

2 . 

3 . 


4 . 

5 . 


6 . 

7 . 

8 . 

9 . 

10 . 

11 . 

12 . 

13 . 

14 . 


15 . 

16 . 


17 . 


ஆண்டு 

( 2 ) 

1976 

1873 

1879 

1929 

1940 

1942 

1946 

1947 

1947 

1949 

1949 

1951 

1954 

1956 

1959 

1960 

1960 


எண் 

( 3 ) 

31 


|| 

III 

XX 

XXIV 

XVI 

|| 

XXIV 

XXX 

XLVII 

XXIV 

XXIV 

XXI 

21 

10 

11 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப்பட்டியல் . 

நீக்கறவுகள் . 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 

குறுந்தலைப்பு 

( 4 ) 

குடியரசுத் தலைவரின் சட்டம் 

1976 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடன் நிவாரணச் சட்டம் . 

தமிழ்நாடு சட்டங்கள் 

1873 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வன யானைகள் பாதுகாப்புச் 
சட்டம் . 

1879 ஆம் ஆண்டு நீலகிரி விளையாட்டு மற்றும் மீன் பாதுகாப்புச் 
சட்டம் . 

1928 ஆம் ஆண்டு ஜைனர் வாரிசுமுறைச் சட்டம் . 

1940 ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ பட்டங்கள் ( தமிழ்நாடு 
திருத்தச் ) சட்டம் . 

1942 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி , மாவட்ட நகராட்சிகள் 
மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 

1946 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் மற்றும் 
உள்ளாட்சி அமைப்புகள் ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 

1947 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் மற்றும் 
உள்ளாட்சி அமைப்புகள் ( திருத்தச் ) சட்டம் . 

1947 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி மற்றும் உள்ளாட்சி 
அமைப்புகள் ( திருத்தச் ) சட்டம் . 

1949 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருந்துப் பொருட்கள் ( கட்டுப்பாடு ) 
சட்டம் . 

1949 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பருத்தி ( வணிக இருப்புச் சரக்குகள் ) 
கணக்கீட்டுச் சட்டம் . 

1951 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் , மாவட்ட 
மன்றங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகள் ( திருத்தச் ) சட்டம் . 

1954 ஆம் ஆண்டு கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவு ( தமிழ்நாடு 
திருத்தச் ) சட்டம் . 

1956 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திரையரங்குகள் ( ஒழுங்குமுறை ) 
திருத்தச் சட்டம் . 

1959 ஆம் ஆண்டு இந்திய கூட்டாண்மை ( தமிழ்நாடு திருத்தச் ) 
சட்டம் . 

1960 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடற்கூற்றியல் ( திருத்தச் ) சட்டம் . 

1960 ஆம் ஆண்டு தமிழ்நாடு விழிவெண்படல ஒட்டுதல் சட்டம் . 


நீக்கறவின் 

அளாவுகை 

( 5 ) 

முழுவதும் 

( தமிழ்நாடு 
மாநிலத்திற்கு 

அதன் பொருந்துகை ) 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 


வரிசை 
எண் 

18 . 

19 . 

20 

21 . 

22 

23 

24 

25 

26 

27 

28 


29 . 


30 . 

31 . 

32 . 

33 . 

34 . 

35 . 

36 . 

37 . 

38 . 


39 . 


40 . 


ஆண்டு எண் 

( 2 ) 

( 3 ) 

1960 

12 

1961 

4 

1964 

20 

1964 

29 

1965 

8 

1965 

35 

1971 

9 

1971 

27 

1971 

31 

1971 

32 

1972 

27 

1972 

38 

1973 

6 

1973 

23 

1975 

23 

1978 

40 

1979 

40 

1980 

13 

1981 

18 

1982 

38 

1982 

50 

1986 

45 

1986 

46 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப்பட்டியல் . 

நீக்கறவுகள் . 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 

குறுந்தலைப்பு 

( 4 ) 

1960 ஆம் ஆண்டு சட்டத் தொழிலாற்றுபவர்கள் ( தமிழ்நாடு 
திருத்தச் ) சட்டம் . 

1961 ஆம் ஆண்டு திரையரங்குகள் ( ஒழுங்குமுறை ) சட்டம் . 
1964 ஆம் ஆண்டு திரையரங்குகள் ( ஒழுங்குமுறை ) சட்டம் . 

1964 ஆம் ஆண்டு திருவாங்கூர் - கொச்சின் சுண்ணாம்பு கற்கள் 
( கட்டுப்பாடு ) நீக்கறவுச் சட்டம் . 

1965 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர் பாதுகாப்பு 
( தொடர்ந்து இருந்துவருதல் ) சட்டம் . 

1965 ஆம் ஆண்டு இந்திய கூட்டாண்மை ( தமிழ்நாடு திருத்தச் ) 
சட்டம் . 

1971 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் 
வாடகை கட்டுப்பாடு ) சட்டம் . 

1971 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் 
வாடகை கட்டுப்பாடு ) இரண்டாம் திருத்தச் சட்டம் . 

1971 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் மற்றும் 
உரிமை வழக்குகள் மதிப்பீட்டு ( திருத்தச் ) சட்டம் . 

1971 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் 
வாடகை கட்டுப்பாடு ) செயல்முறை ஆணைகளின் செல்லும் 
தன்மையாக்குதல் சட்டம் . 

1972 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் 
வாடகை கட்டுப்பாடு ) திருத்தச் சட்டம் . 

1972 ஆம் ஆண்டு கடன் நிவாரணச் சட்டம் . 

1972 ஆம் ஆண்டு மேட்டூர் நகரம் , குற்றாலம் நகரம் மற்றும் 
பவானிசாகர் நகரம் ( திருத்தச் ) சட்டம் . 

1973 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் ( குத்தகை மற்றும் 
வாடகை கட்டுப்பாடு ) திருத்தச் சட்டம் . 

1975 ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடியிருப்பு கையுடைமையாளர்கள் 
( வெளியேற்றுவதிலிருந்து பாதுகாப்பு ) மறுஇயற்றுச் சட்டம் . 

1978 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடன் நிவாரணச் சட்டம் . 
1979 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடன் நிவாரணச் சட்டம் . 

1980 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடன் நிவாரணச் சட்டம் . 

1981 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடைநோய் ( திருத்தச் ) சட்டம் . 
1982 ஆம் ஆண்டு இந்திய கூட்டாண்மை ( தமிழ்நாடு திருத்தச் ) 
சட்டம் . 

1982 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடன் நிவாரணச் சட்டம் . 

1986 ஆம் ஆண்டு 
சட்டம் . 

தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) 

1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 


நீக்கறவின் 
அளாவுகை 

( 5 ) 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

சட்டத்தின் 3 ஆம் 
பிரிவு 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 


7 


8 


வரிசை 
எண் 

( 1 ) 

41 . 

42 . 


43 . 


44 . 

45 . 


46 . 


47 . 


48 . 


49 . 


50 . 

51 . 


52 . 


53 . 

54 . 

55 . 

56 . 

57 . 

58 . 


ஆண்டு 

( 2 ) 

1986 

1986 

1986 

1986 

1986 

1992 

1992 

1992 

1992 

1992 

1992 

1993 

1993 

1993 

1993 

1994 

1994 

1994 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப்பட்டியல் . 

நீக்கறவுகள் . 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 

எண் 

குறுந்தலைப்பு 

( 3 ) 

47 

1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( மூன்றாம் 
திருத்தச் ) சட்டம் . 

48 

1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( நான்காம் 
திருத்தச் ) சட்டம் . 

59 

1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கதர் மற்றும் கிராமத் தொழில்கள் 
வாரியம் ( திருத்தச் ) சட்டம் . 

73 

1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( தனிவகைமுறை 
மற்றும் செல்லும்தன்மையாகும் ) சட்டம் . 

80 

1986 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( ஐந்தாம் 
திருத்தச் ) சட்டம் . 

16 

1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஜி.டி.நாயுடு வேளாண் பல்கலைக்கழக 
( திருத்தச் ) சட்டம் . 

30 1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( திருத்தச் ) 
சட்டம் . 

31 

1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 

37 

1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உணவகங்களின் ஆடம்பர வசதி 
மற்றும் தங்கும் விடுதி வரி ( திருத்தச் ) சட்டம் . 

52 

1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ( மூன்றாம் 
திருத்தச் ) சட்டம் . 

54 

1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) 

சட்டம் 

5 

1992 ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக 
( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் . 

22 

1993 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) 
சட்டம் . 

24 

1993 ஆம் ஆண்டு 
சட்டம் . 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( திருத்தச் ) 

25 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( இரண்டாம் 

1993 ஆம் ஆண்டு 
திருத்தச் ) சட்டம் . 

2 

1993 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( நான்காம் 
திருத்தச் ) சட்டம் . 

3 

1993 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( ஐந்தாம் 
திருத்தச் ) சட்டம் . 

11 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திரையரங்குகள் ( ஒழுங்குபடுத்துதல் ) 
சட்டம் . 


நீக்கறவின் 
அளாவுகை 

( 5 ) 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 


வரிசை 
எண் 

59 . 

60 . 

61 . 

62 . 

63 . 

64 . 

65 . 


66 . 


67 . 


68 . 

69 . 

70 . 

71 . 

72 . 

73 . 

74 . 

75 . 

76 . 


ஆண்டு 

( 2 ) 

1994 

1994 

1994 

1994 

1994 

1994 

1995 

1995 

1995 

1995 

1995 

1995 

1995 

1995 

1996 

1996 

1996 

1996 


எண் 

( 3 ) 

17 

32 

33 

37 


38 

55 

10 

18 


19 

20 

21 

36 

37 

39 

10 

30 

32 

37 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப்பட்டியல் . 

நீக்கறவுகள் . 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 

குறுந்தலைப்பு 

( 4 ) 

1993 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( மூன்றாம் 
திருத்தச் ) சட்டம் . 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( திருத்தச் ) 
சட்டம் . 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
சட்டம் . 

கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
திருத்தச் ) சட்டம் . 

கேளிக்கைகள் வரி ( இரண்டாம் 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
திருத்தச் ) சட்டம் . 

பொதுவிற்பனை வரி ( மூன்றாம் 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( திருத்தச் ) 
சட்டம் . 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( மூன்றாம் 
திருத்தச் ) சட்டம் . 

1995 ஆம் ஆண்டு 
திருத்தச் ) சட்டம் . 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( நான்காம் 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
சட்டம் . 

கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( ஐந்தாம் 
திருத்தச் ) சட்டம் . 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( ஆறாம் 
திருத்தச் ) சட்டம் . 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 

1996 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( திருத்தச் ) 
சட்டம் . 

1996 ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி ( மேல்வரி ) நீக்கறவுச் 
சட்டம் . 

1996 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உணவகங்களின் ஆடம்பர வசதி 
மற்றும் தங்கும் விடுதி வரி ( திருத்தச் ) சட்டம் . 

1996 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 


நீக்கறவின் 
அளாவுகை 

( 5 ) 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 


9 


10 


வரிசை 
எண் 

( 1 ) 

77 . 

78 . 

79 . 


80 . 


81 . 

82 . 


83 . 


84 . 

85 . 


86 . 


87 . 


88 . 


89 . 


90 . 

91 . 


ஆண்டு 

( 2 ) 

1996 

1997 

1997 

1997 

1997 

1997 

1997 

1997 

1997 

1997 

1998 

1998 

1998 

1998 

1998 


எண் 

( 3 ) 

38 

11 

12 

13 

14 

30 

38 

39 

40 

60 

2 

3 

19 

20 

21 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப்பட்டியல் . 

நீக்கறவுகள் . 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 

குறுந்தலைப்பு 

( 4 ) 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( மூன்றாம் 

1996 ஆம் ஆண்டு 
திருத்தச் ) சட்டம் . 

1997 ஆம் ஆண்டு 
சட்டம் . 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( திருத்தச் ) 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( இரண்டாம் 

1997 ஆம் ஆண்டு 
திருத்தச் ) சட்டம் . 

1997 ஆம் ஆண்டு 
சட்டம் . 

பொதுவிற்பனை வரி ( மூன்றாம் திருத்தச் ) 

1997 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சிப் பகுதிகளுக்குள் 
மோட்டர் வாகனங்கள் நுழைவதன் மீதான வரி ( திருத்தச் ) சட்டம் . 

1997 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திரையரங்குகள் ( ஒழுங்குபடுத்துதல் ) 
சட்டம் . 

1997 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி ( திருத்தச் ) 
சட்டம் 

1997 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( நான்காம் 
திருத்தச் ) சட்டம் . 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( ஐந்தாம் 

1997 ஆம் ஆண்டு 
திருத்தச் ) சட்டம் . 

தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( ஆறாம் 

1997 ஆம் ஆண்டு 
திருத்தச் ) சட்டம் . 

1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( ஆறாம் 
திருத்த ) திருத்தச் சட்டம் . 

1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திரையரங்குகள் ஒழுங்குபடுத்துதல் ) 
சட்டம் . 

1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சிப் பகுதிகளுக்குள் 
மோட்டர் வாகனங்கள் நுழைவதன் மீதான வரி ( திருத்தச் ) சட்டம் . 

1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( திருத்தச் ) 
சட்டம் . 

1998 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொதுவிற்பனை வரி ( இரண்டாம் 
திருத்தச் ) சட்டம் . 


நீக்கறவின் 
அளாவுகை 

( 5 ) 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 

முழுவதும் 


11 

தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

நோக்கக் காரண விளக்கவுரை . 

தமிழ்நாடு மாநில சட்ட ஆணையமானது கூறப்பட்ட இயற்றுச் சட்டங்கள் மிகவும் பழமையானதாக மற்றும் வழக்கத்தில் 
இல்லாமல் போயிருக்கிற குறித்த சில இயற்றுச் சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கு தன்னுடைய பல்வேறு அறிக்கைளில் 
பரிந்துரை செய்துள்ளது . மாநில சட்ட ஆணையத்தின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு அரசானது அத்தகைய மிகவும் 
பழமையான மற்றும் வழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கிற சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கு முடிவு செய்துள்ளது . 

2. இச்சட்ட முன்வடிவானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 

எஸ் . ரகுபதி , 
சட்டத்துறை அமைச்சர் . 

தலைமைச் செயலகம் , 
சென்னை , 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 

2022 மே 10 . 


12 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு சட்டம் 
21/1994 . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

13 

2022 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 42/2022 

1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தினை மேலும் திருத்தம் 
செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் குறுந்தலைப்பு மற்றும் 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 

( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. ( இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் என சுட்டப்படுவதான ) 1994 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 104 ஆம் பிரிவின் , ( 1 ) ஆம் 
உட்பிரிவில் , 

104 - ஆம் 
பிரிவிற்கானத் 
திருத்தம் , 

66 

( 1 ) " ஆய்வாளரால் " எனும் சொற்றொடருக்காக , ‘ ஆய்வாளரால் 
அல்லது இதன் பொருட்டு அரசினால் அதிகாரமளிக்கப்பட்ட பிற அலுவலர் 
எவரினாலும் ” எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( 2 ) முதலாம் மற்றும் இரண்டாம் வரம்புரைக்காக , பின்வரும் 
வரம்புரையானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . அதாவது : 

“ வரம்புரையாக , இந்த உட்பிரிவின் கீழ் பணியிட மாற்றம் செய்தலில் , 
ஆய்வாளர் அல்லது அரசினால் அதிகாரமளிக்கப்பட்ட பிற அலுவலர் 
எவரினாலும் , அவரது கருத்திலுள்ள , அத்தகைய பணியிட மாறுதலுக்கு உரிய 
விளைவை அளிக்கும் நோக்கத்திற்காக தேவைப்படலாகும் அத்தகைய பொது 
அல்லது சிறப்பு ஆணையினை வழங்கலாம் . " . 

3. முதன்மைச் சட்டத்தின் 106 - ஆம் பிரிவிற்கு , பின்வரும் வரம்புரையானது 106 ஆம் பிரிவிற்கான 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

திருத்தம் . 

“ வரம்புரையாக , கிராம ஊராட்சியின் செயலாளரைப் பொறுத்த நேர்வில் , 
இந்தப் பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரமானது இதன்பொருட்டு அரசால் 
அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலரினால் செயல்படுத்தப்படுதல் வேண்டும் . " . 


14 

தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

நோக்கக் காரண விளக்கவுரை . 

கிராம ஊராட்சியின் செயலாளர் , காலமுறை ஊதியத்துடனான ஒரு நிலையான முழுநேர பணியாளர் ஆவார் . தற்போது 
கிராம ஊராட்சிக்கு உதவி புரிந்து வரும் நிர்வாக பணியாளர் இவர் மட்டுமே ஆவார் . ஊரக வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் 
ஊராட்சி ஆகிய இரண்டிற்கும் அவர் அடித்தளமாக உள்ளதால் , தற்போதைய சூழலில் கிராம ஊராட்சி செயலாளரின் 
பங்கானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் . தற்போதைய நடைமுறையில் உள்ள பணியிட மாறுதலுக்கான வழிவகைகளின் 
காரணமாக , ஊராட்சி செயலாளர்கள் , சொந்த கிராம ஊராட்சியிலேயே பல ஆண்டுகள் பணிபுரியும் சூழலால் , கிராம 
ஊராட்சி செயலாளர் பல்வேறு அனுபவங்களை பெறுவது இடையூறாக உள்ளது மற்றும் பல நேர்வுகளில் கிராம ஊராட்சி 
செயலாளரின் செயல்திறம் மனநிறைவளிக்காதபோது , வேறு கிராம ஊராட்சிக்கு விருப்பத்தேர்வு இல்லாத நிலை உள்ளது . 
இதனை ஒப்பிடுகையில் , ஊராட்சி ஒன்றியத்திற்கு பணியமர்த்தப்படும் அலுவலர்களானவர் , பணியிட மாறுதலுக்கு உட்படுவர் 
மற்றும் அதன் மூலம் உள்ளாட்சி அமைப்பு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அதிக பொறுப்புடையவராவர் . விதிமீறல் 
எதற்காகவும் அவருக்கு எதிராக , ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கோ அல்லது அவருக்கெதிராக துறைரீதியான விசாரணை 
நடத்துவதற்கோ கிராம ஊராட்சியில் , கிராம ஊராட்சி செயலாளரின் படிநிலைக்கு மேல் , அலுவலர் எவருமில்லை . எனவே , 
கூறப்பட்ட நோக்கத்திற்காக , அலுவலர் ஒருவருக்கு அரசால் அதிகாரமளிக்கலாம் எனக் கருதப்படுகிறது . 

2. எனவே அரசானது , மேற்சொன்ன நோக்கங்களுக்காக 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தினை 
( தமிழ்நாடு சட்டம் 21/1994 ) தக்கவாறு திருத்தம் செய்வது என முடிவு செய்துள்ளது . 

3. இந்தச் சட்டமுன்வடிவானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 

கேஆர் . பெரியகருப்பன் , 

ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் . 


15 

தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 
சட்டமியற்று அதிகார ஒப்படைவு பற்றிய குறிப்பு 

இச்சட்ட முன்வடிவின் 2 மற்றும் 3 ஆம் கூறுகள் 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு 
சட்டம் 21/1994 ) 104 மற்றும் 106 ஆம் பிரிவுகளில் குறித்துரைக்கப்பட்டுள்ள நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசுக்கு 
அதிகாரமளிக்கிறது . 

2. ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரங்கள் இயல்பானவையே அன்றி தனித்தன்மை வாய்ந்தவை அல்ல . 

கேஆர் . பெரியகருப்பன் , 

ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் . 

தலைமைச் செயலகம் , 
சென்னை , 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 

2022 மே 10 . 


16 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு சட்டம் 

22/2012 . 


தமிழ்நாடு 

அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

2022 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 43/2022 

2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு சட்டத்தினை 
மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு 
மேம்பாட்டு ( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. ( இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் என சுட்டப்படுவதான ) 2012 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு சட்டத்தின் , 3 ஆம் பிரிவில் , ( 3 ) 
ஆம் உட்பிரிவிலுள்ள , ( c ) முதல் ( m ) வரையுள்ள கூறுகளுக்காக , பின்வரும் 
கூறுகளானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

“ ( c ) அரசு தலைமைச் செயலாளர் , பதவி வழி உறுப்பினர் ; 

( d ) அரசுச் செயலாளர் , நிதித்துறை , பதவி வழி உறுப்பினர் செயலாளராக 
இருத்தல் வேண்டும் ; மற்றும் 

( e ) வாரியத்தின் தலைமைச் செயல் அலுவலர் , பதவி வழிஉறுப்பினர் . ” . 

3. முதன்மைச் சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவிற்காக , பின்வரும் 
உட்பிரிவானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது ; 

" ( 1 ) வாரியத்திற்கு , அரசால் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயல் அலுவலர் 
ஒருவர் இருத்தல் வேண்டும் .; 

( 2 ) ( 2 ) ஆம் உட்பிரிவில் , “ அரசின் ஒப்புதலுடன் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

4. முதன்மைச் சட்டத்தின் 9 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவிலுள்ள , ( c ) முதல் ( 1 ) 
வரையுள்ள கூறுகளுக்காக , பின்வரும் கூறுகளானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

( c ) வாரியத்தின் தலைமைச் செயல் அலுவலர் , பதவி வழி உறுப்பினர் 
செயலாளராக இருத்தல் வேண்டும் ; மற்றும் 

( d ) செயற்குழுவின் தலைமையாளரால் நியமிக்கப்படலாகும் , நிதி , 
பொருளாதாரம் , உள்கட்டமைப்பு மற்றும் அது போன்ற புலங்களில் இரண்டு 
நபர்களுக்கும் மேற்படாத வல்லுநர்கள் ; ” . 

5. முதன்மைச் சட்டத்தின் 15 ஆம் பிரிவிலுள்ள , ( 2 ) ஆம் உட்பிரிவானது , 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


17 


குறுந்தலைப்பு 
மற்றும் தொடக்கம் . 

3 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் , 

6 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் , 

9 - ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் , 

15 - ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் , 


18 

தமிழ்நாடு அரசிதழ் 
அரசிதழ் 

சிறப்பு 

சிறப்பு வெளியீடு 

நோக்கக் காரண விளக்கவுரை 

தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் அமைப்பு மற்றும் செயற்பணிகள் , 2012 ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 22/2012 ) வரைமுறைகளினால் 
நிர்வகிக்கப்படுகிறது . மேலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் தனியார் துறை பங்கேற்பை மேலும் ஊக்குவிக்க மற்றும் 
திட்டங்களைச் செயல்படுத்துவதை கோட்பாட்டளவிலிருந்து முழு செயல்முறைக்கு விரைவுபடுத்த , நிறுவன 
கட்டமைப்பை வலுப்படுத்துதல் , நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் உரிய அளவில் செயற்பணிகளை 
ஒப்படைத்தல் ஆகியன தேவையானதாகின்றன . 

2. எனவே , மேற்சொன்ன நோக்கங்களுக்காக , 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுச் 
சட்டத்தினை ( தமிழ்நாடு சட்டம் 22/2012 ) தக்கவாறு திருத்தம் செய்வதென அரசானது முடிவு செய்துள்ளது . 

3. இந்தச் சட்ட முன்வடிவானது மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 

முனைவர் பழனிவேல் தியாக ராஜன் , 

நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத் துறை அமைச்சர் . 

தலைமைச் செயலகம் , 
சென்னை , 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 

2022 மே 10 . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

2022 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 44/2022 

2022 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகைகளை 
ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. இந்தச் சட்டம் , 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் . 3 ) சட்டம் என 
வழங்கப்பெறும் . 

/ 2022 

2. மாநில அரசு , 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( முன்னளி மானிய 
வாக்களிப்பு ) சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட இரண்டு இலட்சத்து 
நாற்பத்து நான்காயிரத்து எழுநூற்று எழுபது கோடியே எழுபத்து மூன்று இலட்சத்து 
எழுபத்தைந்தாயிரம் தொகையை உள்ளடக்குகின்றதும் , 2022 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் 1 ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் தேவைப்படுவதுமான மூன்று இலட்சத்து அறுபத்து நான்காயிரத்து 
நூற்று ஏழு கோடியே இரண்டு இலட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு 
மேற்படாததொரு தொகையை 

( a ) இணைப்புப் பட்டியலின் ( 3 ) -ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , 
அந்த ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்டமன்றப் பேர யால் அனுமதிக்கப்பட்ட 
மானியங்களையும் ; 

( b ) இணைப்புப் பட்டியலின் ( 4 ) -ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , 
அந்த ஆண்டிற்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் 
செலவினத்தையும் ; 

சாட்டப்பட்ட 

எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 


தமிழ்நாடு 

சட்டம் 


19 


குறுந்தலைப்பு . 

2022 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் 1 - ஆம் நாளில் 
தொடங்கிய நிதியாண்டின் 
பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் 
மாநிலத் 
தொகுநிதியத்திலிருந்து நிதி 
ஒதுக்கீடு செய்தல் . 


தமிழ்நாடு அரசிதழ் 
அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

இணைப்புப் பட்டியல் . 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) . 


20 

பணிகளும் நோக்கங்களும் 

கோரிக்கை 
எண் 

( 1 ) 

( 2 ) 

001 மாநில சட்டமன்றம் 

002 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 

003 நீதி நிருவாகம் 

004 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் 

துறை 

005 வேளாண்மை மற்றும் உழவர் நலத் துறை 

006 கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு , 
பால்வளம் , மீன்வளம் மற்றும் மீனவர் நலத் 
துறை ) 

007 மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் ( கால்நடை 
பராமரிப்பு , பால்வளம் , மீன்வளம் மற்றும் 
மீனவர் நலத் துறை ) 

008 பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால்வளம் , 
மீன்வளம் மற்றும் மீனவர் நலத் துறை ) 

009 பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் 

பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 
சிறுபான்மையினர் நலத் துறை 

010 வணிகவரிகள் ( வணிகவரி மற்றும் பதிவுத் 
துறை ) 

011 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு 
( வணிகவரி மற்றும் பதிவுத் துறை ) 

012 கூட்டுறவு ( கூட்டுறவு , உணவு மற்றும் 
நுகர்வோர் பாதுகாப்புத் துறை ) 


வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் மாநிலத் 

பேரவையால் தொகுநிதியத்திற்கு மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

85,09,99,000 

55,84,000 

85,65,83,000 

1,00,00,000 

1,00,00,000 

51,40,47,000 

18,94,21,000 

70,34,68,000 

1,169,34,39,000 

292,62,62,000 

1,461,97,01,000 

3,846,91,72,000 

20,00,52,000 

3,866,92,24,000 

414,43,96,000 

414,43,96,000 

40,00,000 

40,00,000 

3,000 12,875,31,25,000 

12,875,31,22,000 
274,47,08,000 

274,47,08,000 
75,17,000 

75,17,000 

1,000 1,192,10,72,000 

1,192,10,71,000 
122,33,75,000 
40,00,000 

122,33,75,000 

40,00,000 

551,92,51,000 

1,000 

551,92,52,000 

606,30,04,000 

606,30,04,000 

1,000 

49,99,01,000 
13,46,64,000 

49,99,02,000 
13,46,64,000 

1,180,22,35,000 

7,000 1,180,22,42,000 

50,14,22,000 

50,14,22,000 
1,000 

1,000 

519,97,25,000 

3,000 

519,97,28,000 

1,000 

1,000 
40,00,000 

40,00,000 

389,75,75,000 

1,000 

389,75,76,000 

5,165,07,18,000 

3,000 

5,165,07,21,000 

6,000 

6,000 

40,02,000 

40,02,000 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 


கோரிக்கை 

பணிகளும் நோக்கங்களும் 

எண் 

( 1 ) 

( 2 ) 

013 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு 
( கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் 
பாதுகாப்புத் துறை ) 

014 எரிசக்தித் துறை 

015 சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் 
( சுற்றுச்சூழல் , காலநிலை மாற்றம் மற்றும் 
வனத்துறை ) 

016 நிதித் துறை 

017 கைத்தறி மற்றும் துணிநூல் ( கைத்தறி , 
கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை ) 

018 கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் 

கைவினைப் பொருட்கள் ( கைத்தறி , 
கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை ) 
019 மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறை 

020 உயர்கல்வித் துறை 

021 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு 
துறைமுகங்கள் துறை 

022 காவல் ( உள்துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை ) 

023 தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் 

( உள்துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை ) 

024 சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் 
( உள்துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை ) 

- 

025 இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - 

நிருவாகம் ( உள்துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை ) 


21 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
மாநிலத் 

சட்டமன்றப் 

பேரவையால் தொகுநிதியத்திற்கு மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

7,693,72,98,000 

4,000 7,693,73,02,000 

317,14,10,000 

317,14,10,000 

1,000 

1,000 

16,872,49,90,000 

1,000 16,872,49,91,000 

581,24,12,000 

581,24,12,000 

... 

1,843,78,06,000 

1,843,78,06,000 

103,15,62,000 

103,15,62,000 

5,29,00,000 

5,29,00,000 

3,33,86,000 

3,33,86,000 

1,822,69,49,000 

19,000 

1,822,69,68,000 

738,30,02,000 

738,30,02,000 

128,96,53,000 

128,96,53,000 

1,164,86,67,000 

2,000 

1,164,86,69,000 

1,000 

1,000 

1,40,03,000 

1,40,03,000 

195,92,54,000 

2,000 

195,92,56,000 

17,100,26,12,000 

1,58,55,000 17,101,84,67,000 

799,48,02,000 

1,000 

799,48,03,000 

40,00,000 

40,00,000 

5,285,29,54,000 

2,000 

2,000 

383,58,92,000 
3,000 

5,285,29,56,000 
383,58,94,000 
3,000 

1,878,22,27,000 
16,340,43,82,000 

2,000 1,878,22,29,000 
2,000 16,340,43,84,000 
25,00,000 

25,00,000 

10,059,84,81,000 

4,21,74,000 10,064,06,55,000 

200,00,05,000 

200,00,05,000 

21,15,01,000 

21,15,01,000 

462,37,82,000 

1,000 

462,37,83,000 

34,14,16,000 

34,14,16,000 
1,000 

1,000 

396,70,10,000 

4,000 

396,70,14,000 

5,09,90,000 

5,09,90,000 

451,83,56,000 

1,000 

451,83,57,000 
1,000 

1,000 


22 

தமிழ்நாடு அரசிதழ் 
அரசிதழ் 

கோரிக்கை 

பணிகளும் நோக்கங்களும் 

எண் 

( 1 ) 

( 2 ) 

026 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை வருவாய் 

மூலதனம் 
கடன் 

027 தொழில் துறை 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

028 செய்தி மற்றும் விளம்பரம் ( தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித் துறை ) 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

029 சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா , 
பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை ) 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

030 எழுதுபொருள் மற்றும் அச்சு - ( தமிழ் 
வளர்ச்சி மற்றும் செய்தித் துறை ) 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 

031 தகவல் தொழில்நுட்பவியல் துறை 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

032 தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டுத் துறை 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

033 சட்டத் துறை 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

034 நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் 
துறை 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

035 மனிதவள மேலாண்மைத் துறை 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

036 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் 
துறை 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

037 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ( உள்துறை , 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை ) 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

038 பொதுத் துறை 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 


வெளியீடு 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் மாநிலத் 

பேரவையால் தொகுநிதியத்திற்கு மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

5,560,51,75,000 

2,000 5,560,51,77,000 

1,000,00,06,000 

1,000,00,06,000 

2,177,19,03,000 

2,177,19,03,000 

2,346,91,26,000 

3,000 

2,346,91,29,000 

670,60,03,000 

670,60,03,000 

250,40,01,000 

250,40,01,000 

130,33,36,000 

130,33,36,000 

1,000 

1,000 

149,63,54,000 

149,63,61,000 

95,73,20,000 

95,73,20,000 
69,38,000 

69,38,000 

162,50,00,000 

162,59,03,000 
94,04,000 

94,04,000 

199,19,67,000 

199,19,67,000 

40,00,000 

40,00,000 

1,696,22,07,000 

657,70,38,000 
1,000 

1,696,22,13,000 
657,70,38,000 
1,000 

75,62,33,000 

75,62,33,000 

40,00,000 

40,00,000 

11,498,16,22,000 

11,498,16,25,000 

8,425,60,61,000 

8,425,60,61,000 

476,46,64,000 

476,46,64,000 

141,09,62,000 

234,20,98,000 

1,13,05,000 

1,13,05,000 

1,60,00,000 

1,60,00,000 

290,90,77,000 

290,90,85,000 

123,25,00,000 

123,25,00,000 

50,00,000 

50,00,000 

199,08,12,000 

199,08,14,000 

507,99,27,000 

507,99,35,000 

190,19,33,000 

190,19,33,000 

18,96,00,000 

18,96,00,000 


சிறப்பு 


: 


: 


: 


7,000 

9,03,000 

6,000 


⠀ 


B 


3,000 

93,11,36,000 

8,000 

2,000 

8,000 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 

பணிகளும் நோக்கங்களும் 

எண் 

( 1 ) 

( 2 ) 

039 கட்டடங்கள் ( பொதுப் பணித் துறை ) 

040 நீர்வளத் துறை 

041 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் 
துறை 

042 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 

043 பள்ளிக் கல்வித் துறை 

044 குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் 
நிறுவனங்கள் துறை 

045 சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறை 

046 தமிழ் வளர்ச்சி ( தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தித் துறை ) 

047 இந்து சமய அறநிலையத் துறை ( சுற்றுலா , 
பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை ) 

048 போக்குவரத்துத் துறை 

049 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு 
மேம்பாட்டுத் துறை 

050 ஓய்வூதியங்களும் , ஏனைய ஓய்வுக்கால 
நன்மைகளும் 

051 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு 


வருவாய் 

மூலதனம் 
கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 
கடன் 


23 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
மாநிலத் 

சட்டமன்றப் 

பேரவையால் தொகுநிதியத்திற்கு மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

406,83,59,000 

1,000 

406,83,60,000 
1,175,67,42,000 

1,175,67,42,000 

10,00,000 

10,00,000 

3,050,69,98,000 

1,000 

3,050,69,99,000 
4,287,56,47,000 

5,00,08,000 

4,282,56,39,000 
10,00,000 

10,00,000 

7,474,53,59,000 

11,000 7,474,53,70,000 
1,000 

74,000 

75,000 

40,00,000 

40,00,000 

22,256,21,80,000 

5,000 22,256,21,85,000 

4,390,82,51,000 

4,390,82,51,000 

15,00,000 

15,00,000 

36,350,52,79,000 

15,000 36,350,52,94,000 

544,96,42,000 

544,96,42,000 

40,00,000 

40,00,000 

892,23,32,000 

1,000 

892,23,33,000 

5,00,02,000 

5,00,02,000 

14,26,86,000 

14,26,86,000 

5,867,95,46,000 

2,000 

5,867,95,48,000 

54,04,06,000 

54,04,06,000 

40,01,000 

40,01,000 

82,45,50,000 

3,000 

82,45,53,000 

40,00,000 

40,00,000 

6,00,00,000 

334,87,37,000 
1,000 

340,87,37,000 
1,000 

3,914,73,09,000 

1,000 3,914,73,10,000 

386,89,04,000 

386,89,04,000 

1,073,89,01,000 

1,073,89,01,000 

293,25,61,000 

1,000 

293,25,62,000 

1,000 

1,000 

1,000 

1,000 

39,502,01,41,000 

6,35,65,000 39,508,37,06,000 

1,428,01,85,000 

2,000 1,428,01,87,000 


: 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


24 

கோரிக்கை 

பணிகளும் நோக்கங்களும் 

எண் 

( 1 ) 

( 2 ) 

052 மாற்றுத் திறனாளிகள் நலத் துறை 

053 சிறப்புத் திட்ட செயலாக்கத் துறை 

054 வனம் ( சுற்றுச்சூழல் , காலநிலை மாற்றம் 
மற்றும் வனத்துறை ) 

கடன் செலவுகள் 

பொதுக் கடன் - திருப்பிச் செலுத்துதல் 

மொத்தம் 

பெருமொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 
மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 
சட்டமன்றப் மாநிலத் 

பேரவையால் தொகுநிதியத்திற்கு மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சாட்டப்பட்டது 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

( ரூ . ) 

833,06,44,000 

1,000 

833,06,45,000 

4,70,03,000 

4,70,03,000 

25,00,000 

25,00,000 

56,05,16,000 

1,000 

56,05,17,000 

1,000 

1,000 

565,32,65,000 

565,32,65,000 
172,10,19,000 

172,10,19,000 

50,611,92,09,000 50,611,92,09,000 

27,127,66,51,000 27,127,66,51,000 

236,831,51,56,000 

51,055,43,03,000 287,886,94,59,000 

43,067,80,44,000 

5,00,14,000 43,072,80,58,000 
6,019,60,71,000 27,127,66,51,000 33,147,27,22,000 

285,918,92,71,000 

78,188,09,68,000 364,107,02,39,000 


⠀⠀ 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

நோக்க - காரண விளக்கவுரை . 

இச்சட்ட முன்வடிவானது 

( a ) 2022 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காக தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் ; 

( b ) அந்த ஆண்டிற்காக , மாநிலத் தொகுநிதியத்தின் மீது சாட்டப்பட்ட செலவினத்தையும் , 

எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகைகளை மாநிலத்தின் தொகு நிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய 
வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் ( 1 ) -ஆம் கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 

முனைவர் பழனிவேல் தியாக ராஜன் , 
நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத் துறை 
அமைச்சர் . 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தலைமைச் செயலகம் , 

சென்னை , 

2022 மே 10 . 


25 


26 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கோரிக்கை 


( 1 ) 

11 

48 

51 


1000 
10 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

2022 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 45/2022 

2013 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைக்கும் மிகையாக அந்த 
ஆண்டின்போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் செலவழிக்கப்பட்ட தொகையினை 
எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக 
வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. இந்தச் சட்டம் , 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் 4 ) சட்டம் என வழங்கப் பெறும் . 

குறுந்தலைப்பு . 

2.2013 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 2013 - ஆம் ஆண்டு மார்ச் 
திங்கள் 31 - ஆம் நாளில் 
பட்டியலில் ( 2 ) -ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த அளவில் 
முடிவடைந்த 
அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த ஆண்டின்போது அந்தப் 
நிதியாண்டிற்காக மாநிலத் 
பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு செலவிடப்பட்ட தொகையினை 
தொகுநிதியத்திலிருந்து 
எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் ( 5 ) ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட தொகையான 733,29,28,394 ரூபாயை 
எழுநூற்று முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தொன்பது இலட்சத்து இருபத்தெட்டாயிரத்து முந்நூற்று வழங்குதல் . 
தொன்நூற்று நான்கு ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் 
அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

3.2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2013 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் 
நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 

இணைப்புப் பட்டியல் . 

( 2 - ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 

பணிகளும் நோக்கங்களும் 

சட்டமன்றப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 

மாநிலத் 
தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 

( 2 ) 

( 3 ) 
ரூ . 

( 4 ) 
ரூ . 

1,64,96,993 

முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப் 
பதிவு ( வணிக வரி மற்றும் பதிவுத் 

துறை ) 

போக்குவரத்துத் துறை 

39,626 

33,77,10,952 

இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர் 
தணிப்பு 


வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 


. 


மொத்தம் 

( 5 ) 
ரூ . 


1,64,96,993 

39,626 

33,77,10,952 


27 


28 


கோரிக்கை எண் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

சட்டமன்றப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 

( 3 ) 
ரூ . 

697,86,80,823 

733,28,88,768 

39,626 

733,29,28,394 


பணிகளும் நோக்கங்களும் 

( 1 ) 

( 2 ) 

53 சிறப்புத் திட்ட செயலாக்கத் துறை வருவாய் 

மூலதனம் 

கடன் 

மொத்தம் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 

பெருமொத்தம் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 

மாநிலத் 

தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 

( 4 ) 
ரூ . 


1,64,96,993 

164,96,993 


மொத்தம் 

( 5 ) 
ரூ . 

697,86,80,823 

733,28,88,768 

39,626 

733,29,28,394 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

நோக்க - காரண விளக்கவுரை . 

இச்சட்ட முன்வடிவானது 

( a ) 2012-2013ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கு 

மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் , 

( b ) அந்த ஆண்டின்போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து கொடுக்கப்படுவதற்கு சாட்டப்பட்ட 
செலவினத்திற்கு மிகையாக அந்தப் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் செலவிடப்பட்ட 
தொகையையும் , 

எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய 
வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 ஆம் உறுப்பின் ( 1 ) -ஆம் கூறுடன் இணைத்துப் 
பொருள் கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறின் ( b ) எனும் உட்கூறினையொட்டி 
அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 

முனைவர் பழனிவேல் தியாக ராஜன் , 
நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத் துறை 
அமைச்சர் . 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை , 

2022 மே 10 . 


29 


30 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

2022 - ஆம் ஆண்டு மே திங்கள் 10 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 46/2022 

2014 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு குறித்த சில பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் , அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைக்கும் மிகையாக அந்த 
ஆண்டின்போது அந்தப் பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் செலவழிக்கப்பட்ட தொகையினை 
எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து தொகையை ஒதுக்குவதற்கு அதிகாரமளிப்பதற்காக 
வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு 

இந்தியக் குடியரசின் எழுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. இந்தச் சட்டம் , 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( எண் .5 ) சட்டம் என வழங்கப் பெறும் . 

குறுந்தலைப்பு . 

2.2014 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ஆம் நாளில் முடிவடைந்த நிதியாண்டிற்கு , இணைப்புப் 
பட்டியலில் ( 2 ) -ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளையும் , நோக்கங்களையும் பொறுத்த அளவில் 
அதிகாரமளிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தொகைகளுக்கும் மிகையாக , அந்த ஆண்டின்போது அந்தப் 
பணிகளையும் நோக்கங்களையும் , பொறுத்த செலவினங்களைச் செய்வதற்கு செலவிடப்பட்ட தொகையினை 
எதிர்கொள்வதற்காக , இணைப்புப் பட்டியலின் ( 5 ) -ஆம் கலப்பத்தியில் குறித்துரைக்கப்பட்ட தொகையான 
முப்பத்து எட்டு கோடியே நாற்பத்து இரண்டு இலட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்பது 
ரூபாயை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் 
அதிகாரமளிக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2014 ஆம் ஆண்டு மார்ச் 
திங்கள் 31 - ஆம் நாளில் 
முடிவடைந்த 
நிதியாண்டிற்காக மாநிலத் 
தொகுநிதியத்திலிருந்து 
38,42,46,479 ரூபாயை 

வழங்குதல் . 

3.2 - ஆம் பிரிவின்படி மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து வழங்கப்படுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கம் . 
அதிகாரமளிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படும் தொகையானது 2014 ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 ஆம் 
நாளில் முடிவடைந்த நிதியாண்டு தொடர்பாக , இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 

இணைப்புப் பட்டியல் . 

( 2 - ஆம் மற்றும் 3 - ஆம் பிரிவைக் காண்க ) 

கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 

மாநிலத் 

பணிகளும் நோக்கங்களும் 

சட்டமன்றப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 

தொகுநிதியத்திற்குச் 

சாட்டப்பட்டது 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 
ரூ . 

( 4 ) 
ரூ . 

9 பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் 

பிற்படுத்தப்பட்டோர்மற்றும் 

சிறுபான்மையினர் நலத் துறை 

மக்கள் நல்வாழ்வுமற்றும் குடும்ப நலத் 

துறை 


கோரிக்கை 

எண் 


19 


வருவாய் 

மூலதனம் 
கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 


2,69,22,964 

16,91,69,874 


2,59,299 


மொத்தம் 

( 5 ) 
ரூ . 


2,59,299 
2,69,22,964 

16,91,69,874 


31 


32 


கோரிக்கை எண் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

சட்டமன்றப் பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 

( 3 ) 
ரூ . 

18,78,94,342 

18,78,94,342 

19,60,92,838 

38,39,87,180 


பணிகளும் நோக்கங்களும் 

( 1 ) 

( 2 ) 

40 பாசனம் ( பொதுப் பணித் துறை ) 

மொத்தம் 

பெருமொத்தம் 


வருவாய் 

மூலதனம் 

கடன் 

வருவாய் 

மூலதனம் 

கடன் 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 

மாநிலத் 

தொகுநிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 

( 4 ) 
ரூ . 


1 


2,59,299 

2,59,299 


மொத்தம் 

( 5 ) 
ரூ . 

18,78,94,342 

18,81,53,641 
19,60,92,838 

38,42,46,479 


தமிழ்நாடு அரசிதழ் 
அரசிதழ் சிறப்பு 

சிறப்பு வெளியீடு 

நோக்க - காரண விளக்கவுரை . 

இச்சட்ட முன்வடிவானது 

( a ) 2013-2014ஆம் நிதியாண்டின் போது குறித்த சில பணிகளுக்கும் நோக்கங்களுக்கும் 
செலவிடப்பட்ட தொகையை உள்ளடக்கும் பொருட்டு , அந்தப் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் மற்றும் அந்த ஆண்டிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கு 
மிகையாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையால் அனுமதிக்கப்பட்டமானியங்களையும் , 

( b ) அந்த ஆண்டின்போது மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து கொடுக்கப்படுவதற்கு 

சாட்டப்பட்ட செலவினத்திற்கு மிகையாக அந்தப் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் 
செலவிடப்பட்ட தொகையையும் , 

எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய 
வகை செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204 - ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறுடன் இணைத்துப் 
பொருள் கொள்ளப்பட வேண்டிய 205 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறின் ( b ) எனும் 

உட்கூறினையொட்டி .அறிமுகப்படுத்தப்படுகின்றது 

முனைவர் பழனிவேல் தியாக ராஜன் , 
நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத் துறை 
அமைச்சர் . 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 

தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை , 
2022 மே 10 . 


33 


